Sri Uhin 


Vilasini Series 


No. 16 


3 


The tirea 

The Hon ble 
K. Vasudeva Aiyangan 


Pandi P. R. Krishnamacharias 


( SRIRANGAM 
SRI VANT LAS PRESS . 

1907 


Copyr Heistered 


ஆனாபிள் கொடியாலம் வா தேவ ஐயங்கார் . 


மறையவர் தம் மணிவிளக்கே ! மதிளரங்கப் பெரும்பதியின் வாழ்வே ! இந்தத் 
தறையவர் தம் தவப்பயனே ! இரவலர்தம் புரவலனாக் தருவே கல்வித் 
இறையவர் தம் புகழ்க்கணியே ! யெழில்வாஸு தேவனெனுந் துரையே ! சென்னை 
யிறையவர் தம் சபைவிளங்கும் ஏறே! என் னுயிர்க்குயிரா யிருந்த நண்பே ! 


S 


உ 


9- JUN 1909 


கொடியாலம் வாஸுதேவஐயங்கார் 


வேற்றுமை யில்லா விழத்திணைப் பிறந்து 
வீற்றிருந் தோரை யெண்ணுங் காலை 
யுரையும் பாட்டும் உடையோர் சிலரே, 


கன 


ஸ 


வ்வுலகத்தில் , நாள்தோறும் க்ஷக்கணக்காய்ப் 
பிறந்து வாழ்கன் மக்கட்பரப்பில் , 

மக்களது புகழ்மொழிக்கும் பெரும்புலவர்கம் 
ஸ்தோத்திர ரூபமான 

பாடல்களுக்கும் விஷயமாக 
விளங்குவோர் மிகச்சிலரே. திலவலகில் நிலைநின்ற 
நீண்ட புகழினைப் பெற்றார்களெவர்களோ அவர்களே பின் 
னர்த் தேவர்களாய்ப் பொன்னுலகம் புகுந்து அங்குள்ள 
இமையவர் கணங்கள் போற்றிப் புனைந்து புடைசூழ்ந்து 
நிற்கப் பெருவாழ்வு பெறுவார்களென்பதும் சாஸ்திர சித்த 
மானதே. 

நிலவரை நீள்புக ழாற்றிற் புலவரைப் போற் 
முது புத்தே ளுலகு . எனவும் , " புலவர் பாடும் புகழுடை 
யோர் விசும்பின் வலவ னேவா வான வூர்தி யெய்தும் வென் 
பகஞ் செய்வினை முடித்து . " எனவும் பெரியோர் கூறி 
யிருக்கின்றார்கள் , இங்ஙனம் , இம்மையிலும் மறுமையிலும் 


மிக்க மேம்பாட்டையளிப்பதாகிய இப்புகழ் என்னும் போ 
முத பொருளை லோகோபகாரமாகப் பல காரியங்களைச் 
செய்து பெற்ற பொயோர்களது சரித்திரத்தைக் கற்பானால் 
சம்மவர்கள் குற்றங்குல நகள் நீங்கி ஒருவாறு சீர்திருக்கும் 
பெறக்கூடும் . அத்த போர்களது அனுஷ்டானத்தை முன் 
மா கிரியாகக்கொண்டு கூடியவரையிலந்தியிலேயே ஒழுக 
முயன்று நம்மவர்கள் மேம்பாடடையவுக் கூடும் . 


நல்லாரைக் காண்பதுவு நன்றே கலமிக்க 
கல்லார் சொற் கேட்டது மான்றே - நல்லார் 
குணங்க ளுரைப்பதுவு நன்றே பலரோ 
டிணங்கி யிருப்பதுவு தன்று , 


ஆதலின் நாம் இங்கே அங்கனம் புகழ்படைத்த பெரும் 
தகை மக்களில் ஒருவராகிய நம் செ 

கிய தம் கொடியாலம் ஸ்ரீமா 
வாள தேவ ஐயங்காரது விஸ்தாரமான புகழ்ச்சரித்கதை 
ஒருவாறு சுருக்கமாகக் க அவோம். 

புருவ ரத்னமாகிய நம் ஐயங்கார், பண்டைக்கா 
முதற்கொண்டே பரம்பரையாய்த் தங்கள் குலத்தாலும் , 
கல்வி பொருள் என்கின்ற இருவகைப் பெருஞ் செல்வம் 

வாய்மை பொறை முதலிய உயர்குணத்தாலும் , 
முக்கியமாய்க் கைம்மாறு கருதாது மேகம் போல வழங்கி 
வந்த தங்கள் பெருங்கொடையாலும் இத்தமிழ் டெம் 
குமே மிகப் பிரசித்திபெற வாழ்த்துவக்க ஒரு உத்தம 
வம்சத்திற் பிறந்தவர் . இவரது பிதாவாகிய சங்களாம் 
ஐயங்கார் என்பவர் உண்டியளித்தோ ருயிரளித் தோரே 
என்றபடி விசேஷமாக அன்ன தானஞ் செய்து பலவுயிர் 
களைத் தந்தவராவார். ஓர் தட்டிகே பொன்னும் ஓர் கட்டிலே 
செல்லுமாக விற்ற தாது வருஷப் பஞ்சத்தில் இந்த ரங்க 
மாமி ஐயங்கார் என்பவர் எனைக் குடித்த எனக்கா சர்களை 


19 
NS 


போல நெல்விப்பெரும் பொருள் காட்டக் கருதாமல் 
தமது செல்கமெல்பர், சுவப்ப விலைக்கு விற்றும் விலையின் 
பிக்கொடுத்தும் செய்தாள்ள மகோபகாரம் ஒருநாளும் மறக் 
சற்பாலதன்னும், அற்றார் அழபசி தீர்த்த வஃதொருவன் 

பெற்றான் பொருள்வைப்புழி " என்னும் அருமைத் திருக் 
குறளுக்குச் சிறந்த தேர்சனமாக விளங்கிய அக்காலத்து 
மகாபுருஷர்களில் இவரும் ஒருவரே. 

இவருக்குப் பொன்னும் , புகழும் , எனைச் செல்வங்க 
தம்பரணமாயிருந்தும் பெறுமவற்றுள் யாமறிவ தில் 
பறிவறிந்த- மக்கட்பே றல்ல பிற . " என்றபடி யெல் 
வற்றிலும் மேலாகக் கருதத்தக்க நற்புத்திரப்பேறு ஒன் 
இல்லாதிருந்தது ஓர் பெருங்குறையாகவே காணப்பட்டது . 

சுல் மழலக் கனியூறல் கலந்து கெஞ்சஞ் 
சொல்லா இருக்கி யழுகோடித் தொடர்ந்து பந்தி 
மல்லார் பத்து விளையாடு மகிழ்ச்சி மைந்தர் 
இல்லா தவர்க்கு மனைவாழ்வினின்ப மென்னம் . 

என் நட்டி மைந்தரில்லாத இல்லறவாழ்க்கை உண்கலம் 
யில் பயனம் ததேயாம் . இக்குறையை நிவர்த்திக்க வேண்டி 
இவர் அழகிய மணவாளப் பெருமாளை பல்லும் பகலு மன 
வாதமும் அன்புருகிக் கோத்திரித்து வருவாராயினர். 

இவரது பிரார்த்தனைக் கிரங்கிப் பத்துடை யடியவர்க் 
கெளியவனான பெருமானும் கடாக்ஷித்தருள , இவரது மனை 
வியார் கருக்கரித்து நமது கதாநாயகராகிய புண்ணிய 
பருவரை அஷ்ய வருஷம் ஆனி 12 - ம் தெய்தியன்று 
கல்ல சுபமுகூர்த்தத்தலே பெற்றனர் , பிறந்த குழந்தை 
அல்ல வக்ஷணமுள்ள தாய்த் தகதகவெனத் தங்கப்பதுமை 
போலிருக்கக்கண்டு பெற்றோர்கள் அளவிடற்கரிய ஆனந்த 
சுதையடைந்து விசேஷ தான தர்மங்களைச் செய்தார்கள் 


குழந்தையும் , நாளொருமேனியும் பொழுதொரு வண் 
னமுமாக வளர்ந்துவாப் பிதாவும் உரிய காலத்திலேயே 
அரக்கன்றும் , நாமகன்மம் , சௌளம் , நவனம் முதலிய 

வவிகற்கும் பருவம் 
வந்ததும் குழந்தையைக் கலாசாலக்கு அனுப்பினர் . பாம் 
சயில் நமது இளங்குமார் விண்பொழுது போக்காக 
லும் , துஷ்டப் பிள்ளைகளோடு இணங்காமலும் உபாத்தியா 
பர்கள ளைக்குக் கீழ்ப்படிந்து ஒழுகி அவர்கள் 
கற்பப்பனவற்றைக் கருக்காகக் கேட்டு யாவரும் தம்மை 
எல்ல பிள்ளையென்று சொல்லும்படி து வந்தார் 
சேர்களிடத்தில் நமது புத்தர் சிகாமணியார்க்கு மிகுந்த 
பொத்தி விசுவாசமண்டு , அவர்களது வார்ததைகளை வேத 
வாக்யமாகக் கருதி யவற்றின்படி டந்துவந்த கா ல் இன் 

வாரும் , இவன் தந்தை பென்னேற்ற 
கொல் என்று சொல்லிப் புகழ்வார்கள் 

மம் கதாநாயகர் படிப்படி பாகமப்பில் - 
மடைந்து நமது பதினான்காவது வயதில் பிரவேச விலை 
மென்னும் மெட்ரிகுலேஷன் பாலையில் கோது மத்திய 

பரீகைக்குப் படிக்கத் தொடங்கும்போது இவர் தே 
பரமபதம் அடைந்துவிட 

த்து விட்டார் . என் முலும் இவர் தம் தானே 
சாப் படிப்பை யத்தமட்டோடு நிறுத்தவில்ல குடும்ப 
விவயமான காரியங்களை யெல்லாம் ம் சகோதரியின் பரு 
வரும் மாதுலரும் வகித்துப் பார்த்துக்கொண்டம் பால் 
இவர் குடும்பக்கவலை சிறிதுமின்றிப் படித்துக்கொண்டி , 

மத்தியதா பாஷையில் முதல் வகுப்பில் தேனே 
பபாஷைப் படிப்பை முடித்தவு 

பப்பை முடித்தவுடன் நமது இயங்கார் 
தாமே தமது எஸ்டேட்டுக்களை யெல்லாம் ஒப்புக்கொண்டு 
பாரும் அதிசயித்துப் பகாழும்படியாக மிக்க நன்றுகப் 
பாலிக்க வாரம்பித்தாள் . 


பொதுமனபகாரமான நற்காரியங்களைச் செய்து 
அதனால் விசேஷமான பேரும் பிரதிஷ்டையும் பெறவேண்டு 
மென்ற நல்லெண்ணம் எப்போதும் மனத்தில் குடி கொண் 
டிருந்தால் நமது உத்தம குணசிலார்கிய ஐயங்கார் சமயம் 
வாய்க்கும் போதெல்லாம் தவமுமல் தம்மால் இயன்ற உக 
வியைச் செய்து கொண்டே 

படிப்பு விஷயமான 
லும் சரி , வியவசாய விஷயமானாலும் சரி , ராஜாங்க விஷய 

லும் சரி, மற்றெந்த விஷயமானாலும் சரி அவைகள் 
கல் விஷயமாகமாத்திர மிருக்குமானால் அவற்றில் 

அவற்றில் நமது 
ஐயங்காரின் சம்பக்கம் ஒருபோதும் இல்லாமனிராது ; 
லும் தாமே முன்னின்று பாடுபட்டுக் காரியங்களைச் சுத்தி 
க்கவேண்டியதற்கான முயற்சிகளில் சிறிதும் குன்றுது 
பொருட்செலவு செய்தும் கேகசிரமப்பட்டும் இவர் செய்த 
கோரகரங்கள் பல 

கல்வி விஷயத்தில் நமது வால் தேவ ஐயங்காருக்கு 
இருந்த பிரியத்திற்கு ஓர் எல்லையில் பற்பல பாஷைகள் 
வமுள்ள அருமையான நூல்களைச் சேகரித்துப் படிப்பு 
தும் , பிரசங்கங்கள் செய்வதும் , 

லாசையவள் 
மாணாக்கர்களுக்குத் திரவிய சகாயம் செய்வதும் , தன் முய்த் 
தேர்ச்சியடைந்த 

யடைந்த மாணாக்கர்களுக்குப் பரிசளிப்பதும் , 
பண்டி தர்களை சரித்துச் சன்மானஞ் செய்வதுமாகிய 
இத்தகைய பால் வழகளாலும் இவர் கல்வியைத் கம்மா 
வானமட்டும் விருத்திக்குக் கொண்டுவந்திருக்கின்றார் , 
சாப்பள்ளியிலுள்ள நாஷனல் ஹைஸ்கூல் என்னும் சுகக 

வேயை இவ்வளவு அபிவிர்த்தியான நிலைமைக்குக் 
காண்டுவந்த புருஷோத்தமர் இவரே. இவருடைய பூரண 
மான உதவிமாத்திர மில்லாதிருக்குமாயின் இக்கலாசாலைக் 

படம் நாற்பத்தையாயிரம் ரூபா செலவில் இவ்வளவு 
அழகாக ஒருநாளும் கட்டி முடிந்திராத 


பரப்பி 


கொடியாலத்தில் வருஷந்தோறும் இவர் நடத்தி வந்த 
மகோற்சவ வையவத்தை யென்னென்று கூறுவோம் . 

விதா 
தேவியின் வௌந்தர்யத்தை வர்ணிக்கப் புகுந்த சூர்ப்பு 
ணகை , கோளையே சொல்லு கேனே சுடர்முகத் துலவு 
இன்ற வாளையே சொல்லு கோன அவ்லவை வமுத்து 
கேனோ மீளவும் திகைப்பு கல்லால் 

வலால் தனித்தனி விளம்ப 
வாற்றேன் - நாளயே காண்டி யைய நானுனக் குரைபடம் 
தென்னே " என்று கூறியவண்ணமேதான் நாமும் - 

கற 
வேண்டியிருக்கின்றது வைஷ்ணவர் , ஸ்மார்த்தர் காக 
ன்ற இவ்விக் னான வேற்றுமையைப் பாராட்டாமல் 

விடங்களிலிருந்தும் இவரால் வரவழைக்கப்பட்ட சி 
த பண்டிதர்களெல்லாரும் ஒரு பெருஞ்சபையாகக் கூடி , 
தர்க்கம் , வியாகரணம் மீமாமலை , வேதாந்த முதலிய 
சாஸ்திரங்களை யாராய்ச்சி செய்கின்ற அழகைச் சொல்லு 
வோமா, வேத பிராமணர்கள் கோஷ்டியாகவிருந்து வேத 
கோவஞ்செய்கின்ற விமரிசையை விளம்புவோமா, சங்கே 
வித்வான்கள் தவ்யமான சார்ரத்தோடு பட்டமரமும் பாகம் 
புருகும் பாடுகின் பான்மையைப் பகருவோமா , பாக 
வநர்கள் ஹரிகதா காலக்ஷேபஞ்செய்கிற நேர்த்யை நிகழ் 
த்துவோமா , ஸ்ரீவைஷ்ணவர்கள் தமிழ் மறையை போது 
கின்ற உயிர்ச்சியைத் தான் உரைப்போமா, மேளம் முதலிய 
மங்கள வாத்தியங்கள் முழங்குகின்ற மேன்மையைச் சொல் 
ஒவோமா, ஷட்ரலோபேதமாகப் பஞ்சபக்ஷிய பரமான்னக் 
தோடு செய்யப்படுகின்ற சமாராதனச் சிறப்பை வருவம் 
போமா , இவ்வளவு சம்பிரமங்களோடு எம்பெருமாள் 
விதியிலெழுந்தருளுகின் ற காம்பீர்யத்தைப் புகழுவோமா 
எதைத் தான் நாம் முற்றிலும் எடுத்து மொழியக்கூடும் ? 
கேரிற்கண்டு அனுபவித்தவர்களுக்குக் கான் அப்பர்ங்கள் 
னர்சமான உற்சவத்தின் குதுாகல கோல ஹலங்கானை 


தும் நன்முய்த் தெரியும் , அக்கம்பக்கங்களில் 10 - மயிலுக் 
குட்பட்ட ஊரிலுள்ளவர்கள் ஒருவர் தப்பாமல் அவ்வுற்க 
வம் பத்து நாளும் கொடியாலத்திலேயே குடி யாயிருப்பார் 
கள் , வந்துள்ளவர்களையெல்லாம் விசாரித்து உபசரிப்பதில் 
கம் ஐயங்கார்க்குக் கரைகடந்த பிரிதியுண்டென்பதை 
சொல்லவேண்டுவது அநாவசியமாம் . வருவிருக்கை 
சரிக்கும் விஷயத்தில் தமக்குள்ள பிரீதி மற்றொலும் 
இல்லையென்பதை இப்பெருமைவாய்ந்த புருஷர் தம் அரிய 
நண்பர்களிடத்தில் பன்முறை சொல்லியிருப்பதை காம் 
அறிவோம் . 

இவ்வாறு பரோபகாரமான காரியங்களைச் செய்வதும் , 
படிப்பைப் பலவழியாலும் பாவச்செய்வதும் , எழை எளி 
யார்க்கிவதும் , பிரசங்கங்கள் புரிவதும் , மேகாவிகளான 
பெரியோர்களது நட்பைப் பெற்று அவர்களோடு பால் 
விஷயங்களைப்பற்றிப் பேசுவதுமாய்த் தமது அரிய வாழ் 
காளைப் பயன் பெறச் செலுத்திவாவே இவரது புகழ் என் 
குங் கொழுந்தோடிப் படர ஆரம்பித்தது . 

நாட்டார்க்கு நல்வனவற்றைப் புரிந்து நடுநாயகமாய் 
விளக்கிவந்த இப்புருஷ சிரேஷ்டாது மாசற்ற ஒழுக்கத்தை 
யும் , சிறந்த விசாலமான அறிவையும் , மேலான கல்ல 
எண்ணங்களையும் , குடிபடைகளிடத்து அன்புடைய 

யாவராக 
நடந்து கொண்டு தமது எஸ்டேட்டைப் பரிபாலித்துவரும் 
சாமர்த்தியத்தையும் கண்டு , இராஜாங்கத்தார் 
இவரைப் 
பெரிதும் ஈன்குமதித்து , இத்தமிழ் நாட்டிலுள்ள பிரபுக்களி 
வெல்லாம் இவரையே பிரதானமானவரென்று கொண்டு , 
குடிகளுக்கு ஆகவேண்டிய காரியங்களை யெல்லாம் இவர் 
மூலமாகவே கேட்டுத் தெரிந்து செய்து வந்தார்கள் , 
களும் தங்களுக்குள்ள குறைகளை பிவர் மூலமாகவே இரா 
ஜாங்கத்தார்க்குத் தெரிவித்து வந்தார்கள் . இப்படி இராஜாங் 


காருக்கும் குடிகளுக்கும் வேண்டியவராக வ , ஜில்லா 
போர்டு ஏலகா போர்டு முனிசியாவிடி , கேவஸ் கானம் 
முதலிய எல்லாவற்றிலும் இவர்க்கு மெம்பர் ஸ்கானம் 
தானாகவே கிடைத்தது . இவரும் . மேற் 

இவரும் மேற்க திய 
ஸ்தானம் 
களிலிருந்து செய்த நன்மைகள் அளவிடற்கரியவாம் 

காங்கிரஸ் மகாசபை யென்று சொன்னால் போதும், 
கேட்ட மாத்திரத்தில் கம்மை யறியாமலே இவர்க்கு உற் 
சாகக் கிளம்பி விடும் . 

ஓவ்வொரு வருஷமும் இச்சபை 
விஷயமாக இவர் எடுத்துக் 

வீர் எடுத்துக்கொண்ட கவலைக்கும் பிரயாசைக் 
கும் கணக்கில்லை , கனித்தனியே ஒவ்வொருவரிடத்தும் 
போய் இச்சபைக்காகத் திரவியம் சேர்க்க இவல் பட் 
பாடும் அனந்தம் . இவற்றையெல்லாம் ஒவ்வொன்முகச் 
சிந்திக்கும் போது இம்மறுவிலா மாணிக்கத்தைக் கை தவறம் 
விட்ட நாம் இப்போது சிறகிழந்த பக்ஷிபோலாய்விட்டே 
மென்பதிற் றடையில்லை, 

இச்சுந்தரபுருஷர் இவ்வாறு அளப்பரிய நன்மைகளை 
பெல்லாம் லோகோபகாரமாகச் செய்துகொண்டு, ஒனங்க 
வக்கெல்லாம் ஒரு கண் போல் சிறந்து விளங்கிக்கொண் 
முருந்தார் . இந்நிலையில் , சென்னைச்சட்ட திருமண சடை 

குடிகளுக்குப் பிரதிநிதியாக ஒரு மெம்பரை நியமிக்க 
வேண்டுமென்னும் கருத்துக்கொண்டு மாட்சிமை தங்கிய 
கவர்னர்வர்கள் அந்த ஸ்தானத்திற்குத்தக்கவர் யார் என்று 
விசாரிக்கையில் , நமது ஸ்ரீமாந் வாலதேவ ஐய : 
எல்லாப் படியாலும் ஏற்றவரென்று சொல்ல , உ 
அந்த ஸ்தானத்தை வகிக்கவேண்டுமென்று பிரார்த்தித்துக் 
கவர்னாவர்கள் ஐயங்காருக்குக் கடிதழுதினார்கள் . மது . 
பெருந்தகையாரும் அகமகிழ்ச்சியோடு அந்த வேலையை 
யொப்புக் கொண்டார் . இவர் சட்ட நின்பண சபையில் 
மெம்பராயினார் என்ற சமாசாரம் எட்டியதும் , இவருக்கு 


அங்கங்கே பற்பலவிடங்களி ஓரமுள்ள பெரிய மனி 
டத்திலிருந்தும்நண்பர்களிட திவிருந்தும் வந்த கந்திகா 
கடிதங்களும் எத்தனயென்று திக் வோம் . இக்காங்க 
விலெல்லாம் டாஸ்மேனியா விலிரு 
வும் மேலானது. இத முன்னம் இ 

ன்னம் இச்சென் ரெயில் கவர்ன 
பாயிருந்த ஸர் ஆர்தர் ஹாவ்க் என்பவர் எழுதியதாம் . 
இதில் அக்கவர்னரவர்கள் ஐயங்காரை எனது அரிய நண்ப 
என்றும் , கையெழுத்துப் போடும் போது அந்தரங்க நேதன் 
ஆர்தர் ஹாவ்லக் என்றும் எழுதியிருக்கின்முகள் , இக 
னால் ஐயங்காரிடத்தில் அக்கவர்னாவர்கள் வைத்திருந்த 
பகூமும் விசேஷ கவுரவமும் இப்படிப்பட்ட தென் கன் 
முய்த் தெரிகின் றதல்லவா ? ஒவ்வொருவரும் தங்களுக்கே 
அவ்வேலை கிடைத்ததாக நினைத்து ஆனந்தித்தார்கள் , முன் 
னம் எத்தனையோ பெயர்கள் பார்த்துவந்த வேல் தானே 
இவருக்கு அவ்வேலை கிடைத்த விஷயத்தில் இனங்களுக் 
கேன் இவ்வாறு அடங்காத மகிழ்ச்சியுண்டாகவேண்டும் . 
என்று சிலர் கேட்கலாம் . அதற்குச் சமாதானங் க 
கற்காகவே நாம் தலைப்பில் ஒரு படத்தைக் காண்பித்திருக் 

சட்ட நிரூபண சபை மெம்பரானதும் நமது 
வாசுதேவ ஐயங்காரைக் கொண்ட் டுவதற்காக ஸ்ரீரங்கத் 
திற சபை கட்டியபோது எடுக்கப்பட்டது . இப்படம் வந்து 
நோக்கின் இப்படத்தில் வியாபாரிகளும் , வியவசாயிகளும் , 
மிராசுதார்களும் , உபாத்தியாயர்களும் , மாணக்கர்களும் , 
உத்தியோகஸ்தர்களும் , வைதிகர்களும் , வினாக் தெரியாத 
சிறுபிள்ளைகளும் , பெரிய பண்டிதர்களுமாகப் பலரிருப்பு 
கைக் காணலாம் . எங்கே கூட்டம் கூடினாலுஞ்சரி அக் 
கூட்டத்தின் கருத்திற்கேற்ப ஒரு வகையான ஜனங்களே 

சேருவது இயற்கை இங்கே யவ்விதங்காணேம் : 
பற்பல் துறைகளிலுமுள்ளவர்களாகக் காணப்படுகிறார்கள் 


( 10 ) 
ஏனெனின் சபை கூடிய நோக்கத்தை இன்னதென்று 
தெரிந்து கொண்டு அதற்காக வரவில்லை இங்குள்ளவர்கள் , 
சர்வஜன சுகிர்த்தாகிய நமது ஐயங்காரை புத்தேசித்தே 
வந்தவர்கள் , இதனால் எவ்வழியாகவோ நமது ஐயங்கா 
படத்தில் சிறு குழந்தை முதல் விருத்தர்க ளீறாகவுள்ள 
எல்லா வித விருத்தியிலுள்ளவர்களுக்கும் விசேஷ கவுரவ 
மும் விசுவாசமும் உண்டென்று நன்றாகத் தெரிகின்ற கல் 


ஸ்ரீரங்கத்திற் கூடிய அச்சபையின் பெருமையை யாம் 
என்னென்று சொல்வது . ஒவ்வொருவரும் அடங்காக 
மகிழ்ச்சிகொண்டு தமது வாசுதேவ வள்ளலை மனங்குழை 
து பற்பலவிதமாக வாழ்த்தினார்கள் , வியவசாயிகள் கஷ் 
டம் விடிந்ததென்றும் , வியாபாரம் விர்த்தியாகுமென்றும் , 
வைதிகமார்க்கம் வளம் பெறுமென்றும் , வித்தியாசாலைகள் 
விளங்குமென்றும் , குடிகள் கொழிக்குமென்றும் , அரசாங் 
கம் அழகு பெறுமென்றும் , காடெல்லாங் கேடின்றிக் கிளரு 
மென்றும் இவ்விதம் அவ்வவர்களும் தங்கள் மனோரதத்திற் 
கிணங்கச் சொல்லிப் பாராட்டினார்கள் . இந்தச் சபையில் 
தான் ஜனங்கள் அபிப்பிராய பேதமில்லாமல் எகமன முடை 
பவர்களாய் வந்திருந்து சந்தோஷித்துச் சென்றதை நம் 
முதன்முதலாகக் கண்டோம் , கொடையாற் சிலரும் , கவ்வி 
பாத் சிலரும் , அறிவாற் சிலரும் , ஒழுக்கத்தாற் சிலரும் , 
செல்வத்தாற் சிலரும் , விரக்தாற் சிலரும் , லோகோபகாரக் 
சார் சிலரும் புகழ்பெறுவதை நாம் கண்டிருக்கின்றோம் 
சிலரிடத்தில் இரண்டு மூன்று நன்மைகள் அமைந்திருப்பது 

ண்டு ஐயங்காரைப்போல எல்லா நன்மைகளுமொருங்கே 
யொ சீராக அமையப் பெற்றுப் புகழ்பெற்றவர்கள் மிக 

இதனாலன்சே எல்லா மக்களும் இவரைக் 
கொண் 
பண்டாடானார்கள் 


வஞ் . 


ஐயங்காரும் சட்ட 

நிரூபண சபை மெம்பர் ஸ்தான 
ததை யாரும் மெச்சும்படி செவ்வையாகவே வகித்துப் பார் 
த்துதுவந்தார் முதன் முதல் இவர் சபையில் பேசவேண்டிய 
விஷயம் இச்சென்னை மாகாணத்தின் வரவு செலவுக் கணக் 
கைப்பற்றியதாயிருந்தது . எல்லாவற்றிலும் இது மிகவும் 
முக்கியமான விஷயம் , நீண்ட நாள் சாவகாசத்தில் நன்றாக 
ஆராய்ந்து பார்த் சுவர்க்கன்றி மற்றையோர்க்கு ஒன்றும் 

இவ்விஷயத்தை நமது ஐயங்கார் தமக்கு 
வேலை கிடைத்த இரண்டு வாரத்திற்குள் கூடிய சபையில் 
மிக அழகாகவுஞ் சாதுரியமாகவும் எடுத்துப் பேசினார்க 
ளென்றும் இவரது புத்தி விசாலத்தைச் சொல்லவும் வேண் 
டுமோ ? மற்றும் அச்சபையி லுள்ள மெம்பர்களெல்லாரும் 
இவ்வள் பெரிய விஷயத்தை இந்தச் சிறிய சாவகாசத்தி 
வராய்ந்து அநேக நாள் பரிசிரமப்பட்டுத் தெரிந்து கொண் 
வர்போலப் பேசினது மிகவும் ஆச்சரியமானதே என்று 
ஐயங்காரது புத்திருப்பத்தைப் பற்றிப் பெரிதும் பாராட்டி 
யுரைத்தார்கள் . சபை கூடுகின்ற ஒவ்வொரு முறையிலும் 

இவ்கனமே யேனைய மெம்பர்களால் புகழப்படத் 
சக்கவரானார் . " சொல்லுக சொல்லைப் பிறிதோர்சொ லச் 
சொல் வெல்லுஞ்சொ வில்லை யறிந்து , " என்று நாயனா 

நியப் பிறர் மறுத்துக்கூற இடமில்லாமல் விஷயங்களை 
இரந்து இனிமையாகவும் கம்பீரமாகவும் எடுத்துப்பேசி 
தன்மை புரிவதில் நம் வாஸுதேவ ஐயங்கார் எல்லாரினும் 
மவாக வினங்கினார் . குடிகளுக்குள்ள குறைகளை யெல் 
வரம் மிக்க அனுதாபத்தோடு எடுத்துக்காட்டி அவைகளை 
சிவர்த்திக்கவேண்டிய மார்க்கம் இன்னதென்பதையும் தெரி 
வித்து ஒவ்வொரு சமயத்திலும் இவர் புரிந்த பிரசங்கள் 
களால் விளைந்த நன்மைகளுக்கு எல்லையில்லை , 

கேட்டாப் பிணிக்கம் தகையவாய்க் கேளாரும் 


12 
வேட்ப மொழிவதாஞ் சொல் , " என் படி யாரும் விரும்பு 
மாறு சொல்லவல்ல. இவரது கல்வித்திறத்தையும் வியவ 
சாய விஷயத்திலிவர்க்குள்ள மிக்க அனுபவஞானத்தையும் 
கண் 

ண்டு மாட்சிமை தங்கிய கவர்னாவர்கள் , திரும்பவும் 
இவரையே மேற்கூறிய ஸ்தானத்திலிருக்கவேண்டுமென்று 
கேட்டுக் கொண்டார்கள் . அவ்வேண்டுகோட்கிணங்கி யிரண் 
டாவது முறையும் அவ்வேலையை யொப்புக்கொண்டு இவர் 
முன்னிலுக் தர்ப்திகரமாகவே பார்த்து வந்தார் . 

ராஜாங்கத்தாரால் நியமிக்கப்பட்ட மெம்பராயிருந்தும் 
இவர் அவர்களது அபிப்பிராயத்தை மட்டுமே தழுவிப் 
போகாமல் குடிகளுக்குச் சார்பாகவேயிருந்து அரசாங்கத் 
தாரது அநீதிகளைக் கண்ணோட்டமின்றி யெடுத்துக் காட்டி 
பெத்தனையோ நன்மைகளைச் செய்திருக்கின்சர் மேலும் , 
இவர் கவர்னர் கலெக்டர் முதலிய பெரிய உத்தியோகள்ளர் 
களைத் தனியாகச் சந்திக்க நேரும்போதெல்லாம் குடிகள் 
க்கு ஆகவேண்டிய காரியங்களை யொவ்வொன்றாக எடுத்துச் 
சொல்லி விளைவித்த மகோபகாரங்களும் மிகப்பலவாகும். 

இக்கருணை வள்ளலார் ஒருபோதும் பிறர் தயாம் 
காணச் சகிக்கமாட்டார் . அரிய நண்பர்களாயினும் பெரும் 
கிய உறவினர்களாயினும் அவர்கள் நோய் முதலியவற்சல் 
வருந்தக் கேட்டால் இவர் தூரவிருந்து வேண்டிய உதவி 
களைச் செய்வது வழக்கமேயொழிய தேரிற்போய்ப்பார்ப்பது 
இல்லை. பிரதி பின்மையினாலோ சிவனின் , அன்று , அன்று 
அத்துன்பத்தைக்கண்டு சிறிதும் சகிக்கமாட்டாத அவ்வளவு 
இளகிய மனமுடைமையே இதற்குக் காரணமாகும் 
உல் அருளாள்வார்க் கில்லை, ” என்று காயனா கூறிய 
பிவர் யாவர்மாட்டும் அருளுடையரா யிருந்தமை பற்றி 
யன்றே இவர் தம் அரிய வாழ் நாள் முழுதிலும் துன்பு 
மென்பதையே யறியாமல் இன்முற வாழந்துவந்தார் 


A 13 


வரிடமிருந்த உத்தம கலியாண குணங்கள் எல்லா 
வற்குள்ளும் மிகவும் மேம்பட்டது. இவரது ஒப்புயர்வற்ற 
வைதிக சிரத்தையே எச்சமயத்திலும் , எந்த விடத்திலும் 
இவர் வைதிக நெறியைவிட்டுச் சிறிதும் வழுவினரல்வர் . 
ஜில்லா கலெக்டராக விருந்த ஒரு ஆங்கிலேயரை ஒரு சம 
யம் இவர் பார்க்கப்போயிருந்தபொழுது அவர் மிகவும் 
வடன் தமது ஐயங்காரை வருந்தியழைத்துச் சாப்பிடும்படி 
கொடுத்த சில பழவகைகளைக்கூட இவர் அவ்வதிகாரிக்கு 
வருத்த முண்டாகுமென்று தெரிந்தும் அருந்தமாட்டோ 
மென்று மறுத்ததும், தெக அசௌக்கியமாயிருந்த காலத் 
தில் யாது காரணம்பற்றியும் அநாசாரமான மருந்துகளை 
பட்கொள்ளச் சக்கதியாத்தும் , தமக்குரித்தான வர்ணாச்ரம 
தர்மங்களை எவ்வளவு சங்கடமான காலத்திலும் கைவிடா 
மற் காப்பாற்றுவதே எல்லாவற்றிலுமேலான என்னும் 
இலாது உறுதியான கொள்கையை நன்றாக வலியுறுத்து 
கின்றனவல்லவர் 

கருங்கச் சொல்வின் , இவர் , " அன்புடையா- ரென்பு 
முரியர் பிறர்க்கு என்பதையும் " ஒல்லும்வா யெல்லாம் அது 
வினை யோவாதே செல்லும்வா யெல்லாஞ் செயல் " என்ப 
வந்தயும் கடைப் பிடியாகக்கொண்டு தம் முடல் பொருளா 
வியை யெல்லாம் உலகிற்காகவே தத்தஞ்செய்த தயாநிதி 


ச 


இவ 


சென்ற 


மாதம் 


இத்தலைப்பின் 
கீழ் பிரதிஸிஞ்சிகை 

விலும் முந்திய மாத 
த்தில் நடந்த முக்கியமான 
வர்த்தமானங்களைப் பற் 
றீச்சிறு குறிப்புகள் வரை 
யப்படும் . 


இச்சஞ்சிகையில் இத்தகைய ஓர் பிரிவை ஏற்படுத்திய 
இரண்டாவது மாதத்திலேயே இதில் ஆனரபிள் கொடி 
யாலம் வால தேவ 

ஐயங்கார்வர்கள் மரணத்தைக் குறித்து 
எழுதவேண்டி வருமென்று ஸ்வப்னத்திலும் நாம் நினைக்க 
வில்லை . இவர் உடம்பு அவௌக்கியம் 

வளக்கியமாயிருந்த சமயத்தில் 
இவரை நாம் பார்த்தபொழுதுகூட இவருக்கு இவ்வளவு 
சீக்கிரத்தில் முடிவு வருமென்று எண்ணுவதற்கிடமில்லா 
மலே யிருந்தது . இந்தப் பெருமைவாய்ந்த புருஷர் இவ் 
வளவு பால்யத்தில் இறந்தது நமது தமிழ் நாட்டைப்பிடித்த 
தௌர்ப்பாக்கியமே . இவரிலும் கனிகர்காகவும் , படித்தவர் 
களாகவும் உள்ளவர்கள் பலரிருப்பினும் எவ்வாற்றானும் 
மேம்பட்டவர் இத்தென்னிந்தியாவில் இவசொருவரே. இவ 
ருக்கு ஆயுள் ஒன்று தவிர வேறொன்றிலும் குறையில்லை . 
இவரது ஔதார்யமும் , காம்பிர்யமும் , பூததயையும் வாத் 
வல்யமும் , ஆசாரமும் , அனுஷ்டானமும், வைதிக சிரத்தை 
யம் , தெய்வபக்தியும் , பெருந்தகைமையும் உரைக்கப்பால் 


ருக்கச் சொல்லுமளவில் எமஸ்த விதமான நற் 
தனங்களுக்கும் இவர் ஒரே இருப்பிடமாயிருந்தார் . இவ 
நக்குச் சிறிது முன் கோபமுண்டென்று சிலர் கருதக்கூடு 
மானாலும் விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போல் மாறுமே , 
ரொழுகு பர்சினம் என்றபடி உடனே உண்டா 
கும் பச்சாத்தாடிக்கால் அது நொடிப்பொழுதில் விலகி 
விடும் . யாருமே இவரை நல்லவரென்று கொண்டாடுகிறார் 
களேயன்றி ஒருவரேனும் வேறு எவ்வித வார்த்தையும் 
சொல்வதற்கிடமில்லை. இவருக்கு விலாஸினீ யிடமிருந்த 
அபிமானத்துக்கும் தம்மிடமிருந்த நேசத்துக்கும் ஓரெல்லை 

ஆதலால் இவரை விட்டுப் பிரியும்படி கேர்ந்ததில் 
நமக்குண்ட் நக்கும் துக்கத்திற்கு ஒருவிதத்திலும் ஆறு 

வெல் , திக துக்கத்தால் நமக்கு வேவொன்றும் எழு 
தக்தோன் தவில்லையாதலால் நமது நேயர்களை இந்த எஞ்சி 
கெயில் பிரசுரித்திருக்கும் இவரது சரித்திரத்தை கன்கு 
வாசித்துப் பயனடையவேண்டுகிறோம் . இவரது அருமைப் 
புதல்வர்களுக்கு நாம் என்ன சொல்லவிருக்கிறது . இத் 
தகைய தசையின் அக்யா திருசமான குணங்களைப் பின் 
பற்றி ஒழுகுக மேன்மை 

பன்மை பயக்குமென்பதில் கலை 


elanius 


2 


லகம் 


nus 


areas 


22 


ULAS 


ஸ்ரீ வாணீ விலாஸினீ தொடர் . 


1. ஸாஸ்வதி ஸ்தோத்திரம் , சயாமளாதாண்டகம் , நவ 

சத்னமாலை . காளிதாஸன் இயற்றியது . தேவ 
வாகர அசுரத்தில் இரண்டு வானத்தில் 

வெகு நேர்த்தியாக அச்சிடப்பட்டது 
2. ஸாஸ்வர் அந்தாதி , லக்ஷமி அந்தாதி , கம்பன் 

இயற்றியது. இரண்டு வானத்தில் வெகு தேன் 
கதியாக அச்சிடப்பட்டது .... 

ப 
5. சந்திரவல்லி , சருக்கை இராமசாமி ஐயங்கார் 

பி . எ . இயற்றியது . மிகவும் சேர்த்தியான 

துப்பறியும் கதை 
1. அய்யாக்குட்டி அல்லது விவாஹதரகர்கள். டி . வலி 
வெங்கட்டரமணய்யர் இயற்றியது 

01 . 
5. ஹென்றி பெஸ்டலோஸி . பி . எ . ஸுப்ரமணி 

பய்யர் , பி.எ. எல்-4 . இயற்றியது 
6. அம்புஜவல்லி அல்லது கண்டதும் காதல் , 

ஸ்ரீ சைலர் இயற்றியது 
10. ஸ்ரீ சங்கராசாரியர் சரித்திரம் . அனேக படங்க 

ளுடன் கூடியது . 
11. தாதாவின் தந்திரம் . டி . வெங்கட்டாமண 


12. ஹேமந்தகுமாரி சருக்கை இராமாமி 

ஐயங்கார் பி . ஏ . இயற்றியது. 
13. இந்திரா. எஸ் . ஜி . இராமாததறு காயுடு 

இயற்றியது 
14. காற்பதுலக்ஷம் குபாய் , ஒரு கப்பறியும் கதை 20 
15. விப்வண சரணாகதி. பண்டிதர் பி.து 

இருப்னமாசாரியர் பெத்தாது . 


